எஜமானுக்கேற்ற பாத்திரம்‌ 


ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும்‌ வெள்ளியுமான 


பாத்திரங்களுமல்லாமல்‌, மரமும்‌ மண்ணுமான 
பாத்திரங்களுமுண்டு. அவைகளில்‌ சில கனத்திற்கும்‌ சில 
கனவீனத்திற்குமானவைகள்‌. ஆகையால்‌ ஒருவன்‌ 
இவைகளை விட்டு, தன்னைச்‌ சுத்திகரித்துக்கொண்டால்‌, 
அவன்‌ பரிசுத்தமாக்கப்பட்டதும்‌, எஜமானுக்கு 
உபயோகமானதும்‌, எந்த நற்கிரியைக்கும்‌ ஆயத்தமாக்கப்பட்டதுமான 
கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான்‌. 2 தீமோத்தேயு 2:20,21 


மேற்கண்ட வசனங்களில்‌ ஒரு பெரிய வீட்டைக்குறித்தும்‌, அந்த வீட்டில்‌ உள்ள 
பொருட்களைக்‌ குறித்தும்‌, அவைகளில்‌ கனத்துக்குறிய பாத்திரங்களைக்‌ குறித்தும்‌ 
கனவீனமாகக்‌ காணப்படுகின்ற பாத்திரங்களைக்குறித்தும்‌ நாம்‌ காண்கின்றோம்‌. அத்துடன்‌ 
தேவனுடைய வீட்டில்‌ கனத்துக்குரிய பாத்திரமாக மாறுவதற்கு நாம்‌ என்ன 
செய்யவேண்டும்‌? என்பதையும்‌ இவ்வசனங்கள்‌ நமக்குச்‌ சுட்டிக்காட்டுகின்றன. 
தேவனுடைய வீட்டில்‌ நாம்‌ ஒவ்வொருவரும்‌ அவருடைய சித்தத்தின்படியும்‌, 
விருப்பத்தின்படியும்‌ அவரது தேவைகளுக்கேற்ற பாத்திரங்களாகக்‌ காணப்படுகின்றோம்‌. 
தேவனுடைய விருப்பமெல்லாம்‌ நாம்‌ அவருடைய வீட்டினுள்‌ கனத்துக்குரிய 
பாத்திரங்களாகக்‌ காணப்படவேண்டும்‌ என்பதே. வீட்டின்‌ காரியங்களை நாம்‌ நன்றாக 
அறிந்திருக்கின்றோம்‌. எனினும்‌, மேற்கண்ட வசனங்களில்‌ குறிப்பிடப்பட்டூள்ள பெரிய 
வீட்டைக்குறித்தும்‌, இந்த பெரிய வீட்டில்‌ என்ன நடக்கின்றது என்பதைக்குறித்தும்‌ நாம்‌ 
அறிந்துகொள்ளவேண்டியது அவசியம்‌. 


பரிசுத்தவான்‌௧ளின்‌ ஜக்கியம்‌ 


ஆகையால்‌, நீங்கள்‌ இனி அந்நியரும்‌ பரதேசிகளுமாயிராமல்‌, பரிசுத்தவான்‌௧ளோடே ஒரே 
நகரத்தாரும்‌ தேவனுடைய வீட்டாருமாயிருந்து, எபேசியர்‌ 2:19 


நம்முடைய முன்னான மற்றும்‌ தற்போதைய நிலை இந்த வசனத்தில்‌ 
வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. நாம்‌ முன்னே அந்நியரும்‌, பரதேசிகளுமாயிருந்தோம்‌. ஆனால்‌, 
இயேசு நம்முடைய வாழ்க்கையில்‌ கிரியை செய்திருகிறபடியினால்‌, நாம்‌ அவரை நமது 
சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம்‌. நாம்‌ இயேசுவை சொந்த இரட்சகராக 
ஏற்றுக்கொள்ளும்போது நமக்குள்ளே தேவனுடைய வல்லமையான கிரியைகள்‌ 
நடைபெறுகின்றன. வாழ்க்கையில்‌ முன்பு இருந்த நிலைகள்‌ மாறத்‌ தொடங்குகின்றன. 
நாம்‌ இயேசுவை ஏற்றுக்கொண்டு இவ்வுலகத்தின்‌ பாவத்தை விட்டு விலகும்போது, 
நமக்குள்‌ மாத்திரமல்ல, நம்முடைய ஜஐக்கியத்திலும்கூட மாற்றம்‌ உண்டாகின்றது. நாம்‌ 
பரிசுத்தவான்‌௧ளின்‌ ஜக்கியத்துக்குள்ளாக வந்துவிடுகின்றோம்‌. நாம்‌ முன்னே எப்படிப்‌ 
பட்டவர்களாயிருந்தாலும்‌, இரட்சிக்கப்படும்போது இயேசுவின்‌ இரத்தத்தினால்‌ 
கழுவப்படூவதுடன்‌, தேவனுடைய பரிசுத்தவான்களின்‌ கூட்டத்திலும்‌ நாம்‌ 
இணைக்கப்படுகின்றோம்‌. இந்த கூட்டத்தையே தேவனுடைய வீடு என்று வேதம்‌ 
கூறுகின்றது. நாம்‌ தேவனுடைய வீட்டாராயிருப்பதினால்‌, நாம்‌ தேவனுடைய பெரிய 


Uthasatham Message 1 May 2006 


வீட்டின்‌ அங்கமாயிருப்பதோடு, நாம்‌ பரிசுத்தவான்‌௧ளின்‌ ஜக்கியத்திலும்‌ இருக்கின்றோம்‌ 
என்பதை மறக்கலாகாது. 


ஏனெனில்‌, முற்காலத்திலே நாமும்‌ புத்தியீனரும்‌, கீழ்ப்படியாதவர்களும்‌, வழிதப்பி 
நடக்கிறவர்களும்‌, பலவித இச்சைகளுக்கும்‌ இன்பங்களுக்கும்‌ அடிமைப்பட்டவர்களும்‌, 
துர்க்குணத்தோடும்‌ பொறாமையோடும்‌ ஜீவனம்பண்ணுகிறவர்களும்‌, 
பகைக்கப்படத்தக்கவர்களும்‌, ஒருவரையொருவர்‌ பகைக்கிறவர்களுமாயிருந்தோம்‌. 

தீத்து 3:3 


ஏனென்றால்‌, நீங்கள்‌ மரித்தீர்கள்‌, உங்கள்‌ ஜீவன்‌ கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்‌ 
மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது, நீங்களும்‌ 


அவரோடேகூட மகிமையிலே 
வெளிப்படுவீர்கள்‌. ஆகையால்‌, விபசாரம்‌, அசுத்தம்‌, மோகம்‌, துர்‌இச்சை, 
விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை உண்டுபண்ணுகிற உங்கள்‌ 
அவயவங்களை அழித்துப்போடூங்கள்‌. இவைகளின்பொருட்டே கீழ்ப்படியாமையின்‌ 


பிள்ளைகள்மேல்‌ தேவகோபாக்கினை வரும்‌. நீங்களும்‌ முற்காலத்தில்‌ அவர்களுக்குள்ளே 
சஞ்சரித்தபோது, அவைகளைச்‌ செய்துகொண்டூவந்தீர்கள்‌. கொலோசேயர்‌ 3:3-7 


தேவனுடைய வீட்டிற்கு நாம்‌ வரும்‌ முன்னதாக நமது முந்திய நிலை 
எப்படியிருந்தது, நாம்‌ எப்படிப்பட்டவர்களாயிருந்தோம்‌ என்பதை இந்த வசனங்களிலும்‌ நாம்‌ 
காண்கின்றோம்‌. இப்படிப்பட்டவர்களாயிருந்த நம்மையே இயேசு தேடிவந்து இரட்சித்து, 
பரிசுத்தவான்‌களின்‌ ஐக்கியத்தில்‌ இணைத்திருக்கின்றார்‌. அசுத்தமான வாழ்வு 
வாழ்ந்துகொண்டிருந்த நாம்‌ இப்போதோ பரிசுத்தவான்‌௧ளின்‌ கூட்டத்தில்‌ 
சேர்க்கப்பட்டிருக்கின்றோம்‌. நாம்‌ பரிசுத்தவான்‌௧ளின்‌ ஐக்கியத்தில்‌ மாத்திரமல்ல, 
தேவனுடைய பெரிய வீட்டிந்கு உரியவர்களாகவும்‌ மாறிவிட்டோம்‌. இந்தியாவின்‌ மக்கள்‌ 
தொகை 100 கோடி மாத்திரமே, ஆனால்‌, இந்த முழு உலகத்தில்‌ இயேசுவை அறிந்த 
300 கோடி மக்களின்‌ ஐக்கியமான வீட்டில்‌ தேவன்‌ நம்மை 
அங்கத்தினர்களாக்கியிருக்கிறார்‌. 


முற்காலத்தில்‌ தேவனை விட்டு தூரமாயிருந்த நம்மை தேவன்‌ தமது 
இரக்கத்தினால்‌ மீட்டு தனது அன்பினால்‌ அழைத்து, தடைகளாயிருந்த எல்லாவந்றையும்‌ 
மாற்றி நீக்கி நம்மை பரிசுத்தப்படூத்தி நம்மை அவருடைய வீட்டினுள்‌ கொண்டுவந்தார்‌. 
வாழ்க்கையின்‌ அநேக நேரங்களில்‌ நாம்‌ அவருடைய வீட்டை விட்டூவிட்டு உலகத்தின்‌ 
இன்பங்களுக்குப்‌ பின்னால்‌ சென்று, அவருடைய செயல்களை மறந்துவிட்டபோதிலும்‌ 
அவர்‌ நம்மை மறந்துவிடவில்லை. இளைய குமாரன்‌ தனது வீட்டை விட்டு போய்‌, 
சொத்துக்களை எல்லாம்‌ அழித்துப்போட்டான்‌. இறுதியில்‌ பன்றிகளை மேய்க்கும்‌ 
வேலையே அவனுக்குக்‌ கிடைத்தது, பன்றிகளின்‌ தவிட்டினால்‌ தன்‌ வயிற்றை நிரப்ப 
எத்தனித்த அவனுக்கு அதுவும்‌ கிடைக்கவில்லை. புசிக்கிறதற்குக்கூட தடுமாறும்‌ 
நேரத்தில்‌ அவன்‌, நான்‌ என்னுடைய தகப்பன்‌ வீட்டிற்கு போவேன்‌ என்று நினைத்தான்‌. 
அவனுடைய தகப்பனோ வீட்டில்‌ அவனுக்காகக்‌ காத்துக்கொண்டேயிருந்தான்‌. குமாரன்‌ 
வந்தபோது, தகப்பன்‌ அவனைக்‌ கட்டி அணைத்து, அவனுக்கு எல்லாவற்றையும்‌ 
அணிவித்து, அவனை மீண்டும்‌ மகனாக்கிக்கொண்டான்‌. நாம்‌ தேவனை விட்டு 
பின்வாங்கிப்போனாலும்‌, தேவனுடைய அன்பு ஒருபோதும்‌ மாறுவதில்லை. மீண்டும்‌ நம்மை 
அவரது வீட்டில்‌ சேர்த்துக்கொள்ளும்‌ அன்புடையவர்‌. 


வேலைகளைக்‌ கண்டு விலகுவோர்‌ 


தேவனுடைய வீட்டினுள்‌ நாம்‌ செய்யவேண்டிய எஜமானுக்கு பிரயோஜனமான 
வேலைகள்‌  அநேகமுண்டு. நான்‌ பீஹாரில்‌ வந்தபோது, இரண்டரை வருடம்‌ 


Uthasatham Message 2 May 2006 


சாதுவைப்போல காவி உடை அணிந்திருந்தேன்‌, செருப்பு அணியாமல்‌ நடந்தேன்‌. 
ஒருமுறை ஆரா என்னுமிடத்திற்கு நான்‌ சென்றிருந்தபோது, அங்கே சாதுக்களின்‌ கூட்டம்‌ 
நடைபெற்றது. நானும்‌ சாதுக்களோடூ சேர்ந்து அமர்ந்துகொண்டேன்‌. அங்கே 55 வயது 
நிரம்பிய சாது ஒருவர்‌ வந்தார்‌. அவர்‌ என்னை நோக்கி “நீ என்னுடைய சீடனாக 
மாறுவாயா?” என்று கேட்டார்‌. நான்‌ கேட்கும்‌ கேள்விகளுக்கு உண்மையான பதிலை 
நீங்கள்‌ சொன்னால்‌ நான்‌ உங்களின்‌ சீடனாக தயார்‌ என்று சொன்னேன்‌. அவர்‌ கேள்‌ 
என்றார்‌. நான்‌ அவரிடம்‌, நீங்கள்‌ ஏன்‌ சாதுவாக மாறினீர்கள்‌, உங்களுக்கு திருமணம்‌ 
முடிந்திருக்கிறதா என்று கேட்டேன்‌. உடனே அவர்‌ அழத்‌ தொடங்கிவிட்டார்‌. எனக்குத்‌ 
திருமணம்‌ முடிந்தது உண்மைதான்‌, எனது மனைவி என்னை தினமும்‌ அடித்துவந்தாள்‌. 
வீட்டின்‌ சகல வேலைகளையும்‌ நான்தான்‌ செய்துவந்தேன்‌. எனது மனைவி நர்ஸ்‌ 
வேலை செய்துவந்தாள்‌. குழந்தை பிறந்தபோதும்‌ அதை வளர்க்கிற வேலையை 
நான்தான்‌ செய்துவந்தேன்‌. ஒருநாள்‌ குழந்தையை தலைகீழாக நான்‌ பிடித்ததைப்‌ பார்த்த 
அவள்‌ என்னை துடப்பத்தால்‌ அடித்துவிட்டாள்‌. அதற்கு மேலும்‌ என்னால்‌ 
சகித்துக்கொள்ள முடியாமல்‌, குடும்பத்தின்‌ உபத்திரவத்திலிருந்து தப்புவதற்காக 
சாதுவாக மாறிவிட்டேன்‌ என்று சொன்னார்‌. 


வீட்டு வேலைகளிலிருந்து தப்பித்துக்கொள்வதற்காக அநேகர்‌ சாதுவாகிவிட்டனர்‌. 
நாம்‌ தேவனுடை வீட்டாராயிருந்தால்‌, நமக்கு தேவனுடைய வீட்டில்‌ வேலைகள்‌ உண்டு 
என்பதை நாம்‌ மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய சபையில்‌ குழந்தைகளை 
வளர்க்கிறவர்கள்‌ தேவை. உலகத்தில்‌ ஒரு நாளில்‌ ஒரு லட்சம்‌ மக்கள்‌ இயேசுவை 
ஏற்றுக்கொண்டு, தேவனுடைய வீட்டின்‌ அங்கத்தினர்களாக மாறுகின்றனர்‌. ஒவ்வொரு 
நாளும்‌ புதிதாகப்‌ பிறக்கின்ற ஒரு லட்சம்‌ குழந்தைகளை பராமரிப்போர்‌ சபைகளில்‌ 
தேவை. 


கனமான, கனவீனமான பாத்திரங்கள்‌ 


வீட்டினுள்‌ மரத்தினால்‌, மண்ணினால்‌, உலோகத்தினால்‌ ஆன அநேக பாத்திரங்கள்‌ 
காணப்படுகின்றன. தேவன்‌ நம்மை தம்முடைய வேலையில்‌ பயன்படூத்தவேண்டூமென்றால்‌ 
முதலாவது நாம்‌ பெருமையற்றவர்களாக இருக்கவேண்டும்‌. நம்முடைய சுய நீதியை நாம்‌ 
விட்டூுக்கொடுக்கிறவர்களாயிருக்கவேண்டும்‌. நம்முடைய சுய நீதியுடன்‌ நாம்‌ தேவனோடு 
செயல்பட முடியாது. தங்களுடைய பலங்களையும்‌, பலவீனங்களையும்‌ 
அறிந்திருந்தபோதிலும்‌ தேவனுடைய வீட்டில்‌ அநேகர்‌ பயன்படுத்தப்படூுவதில்லை, காரணம்‌ 
பெருமையினால்‌ மற்றவர்களை துட்சமாக மதிப்பதே. எனவே தேவன்‌ அவர்களை தனது 
வேலையில்‌ பயன்படுத்துவதில்லை. சில பாத்திரங்களை கனத்திற்கென்று 
பிரயோஜனப்படூத்துகின்றோம்‌. எல்லாரும்‌ தட்டாக மாற விரும்பினால்‌ கரண்டியாக மாறுவது 
யார்‌? எல்லாரும்‌ சமையல்‌ பாத்திரங்களாக மாறிவிட்டால்‌ பரிமாறும்‌ பாத்திரங்களாக 
இருப்பது யார்‌? டீயில்‌ சீனியை கலக்கும்போது அதற்காக பெரிய கரண்டியை நாம்‌ 
எடுப்பதில்லை, சிறிய ஸ்பூன்‌ போதுமானது. ஆனால்‌, பெரிய கரண்டியானது, என்னை 
பயன்படுத்து நான்‌ தான்‌ பருப்பும்‌ போடூவேன்‌ சீனியும்‌ போடுவேன்‌ என்று சொன்னால்‌ நாம்‌ 
என்ன சொல்லுவோம்‌. முட்டாளே! பெரிய கரண்டியாகிய உன்னை எடுத்து இத்தனை 
சிறிய பாத்திரத்தில்‌ எப்படி நுழைக்கமுடியும்‌ என்றே சொல்லுவோமல்லவா. 


ஒரு வீட்டில்‌ நான்கு விதமான கரண்டிகள்‌ இருக்கின்றன. பூரி 
7 செய்ய ஒன்று சாதம்‌ பரிமாற ஒன்று, பருப்பு ஊற்ற ஒன்று, 
மற்றொன்று டீ போடுவதற்கு என்று வைத்துக்கொள்வோம்‌. அந்த 
வீட்டிற்கு விருந்தினர்‌ வரும்போது இந்த நான்கு கரண்டிகளும்‌ 
எஜமானனிடம்‌ என்னை பயன்படுத்தும்‌, என்னை உபயோகப்படுத்தும்‌ 
என்று சத்தமிடத்‌ தொடங்குகின்றன. எஜமான்‌ முதலாவது டீ 
கொடுப்பார்‌, பின்‌ சாதம்‌ செய்வார்‌, பின்பு பருப்பு செய்வார்‌, கடைசியாக 


Uthasatham Message 3 May 2006 


பூரி செய்வார்‌. வீட்டினுடைய எஜமான்‌ விருந்தினருக்கு முதலாவது டீ கொடுப்பதற்காக 
அந்த சிறிய கரண்டியை எடுத்தவுடன்‌ பூரி செய்யும்‌ கரண்டி என்னை பயன்படுத்தும்‌ என்று 
சத்தமிடூுகின்றது எஜமானனோ பொறு நான்‌ இப்போது டீ தான்‌ கொடுக்கப்போகின்றேன்‌ 
உன்னைப்‌ பயன்படுத்தும்‌ வேளை வரும்போது பயன்படுத்துகிறேன்‌ என்று சொல்லுகின்றார்‌. 
ஆனால்‌ அதுவோ நேரம்‌ எப்போது வரும்‌, என்னை பயன்படுத்தும்‌ என்று சத்தமிடுகின்றது. 
அதைக்கொண்டு சீனி எடுக்கமுடியாது எடுத்தால்‌ எல்லாம்‌ கீழே விழுந்துவிடும்‌ அதிலே 
அத்தனை துவாரங்கள்‌ உண்டு. ஆனாலும்‌ அது என்னைத்தானே நீர்‌ முதலில்‌ வாங்கி 
வந்தீர்‌ எனவே என்னைத்தான்‌ பயன்படுத்தவேண்டும்‌ என்று சொல்லுகின்றது. இந்த இரண்டு 
கரண்டிகளின்‌ சண்டையினைப்‌ பார்த்து மூன்றாவது கரண்டி தன்னைத்‌ தாழ்த்தி 
பின்வாங்கிக்கொண்டது. அப்போது பருப்பு ஊற்றும்‌ கரண்டி வந்து இவர்கள்‌ இரண்டு 
பேரையும்‌ விட்டூவிட்டு என்னை பயன்படுத்தும்‌ என்று சண்டையிடத்‌ தொடங்கியது. இந்த 
மூன்று பேருடைய சண்டையைக்‌ கண்டு சாதம்‌ போடும்‌ கரண்டி இந்த வீட்டில்‌ நான்‌ 
இருக்கமாட்டேன்‌ என்று ஓடிவிட்டது. இப்போது விருந்தினருக்கு சாதம்‌ பரிமாறவேண்டும்‌ 
சாதம்‌ போடுகின்ற கரண்டியை எஜமான்‌ தேடினால்‌ அது அங்கே இல்லை. சபையிலே 
நமக்கு ஏற்ற வேலைகள்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம்‌ 
எப்படிப்பட்டவர்களாயிருக்கின்றோம்‌ என்பதை அறிந்திருக்கிறோமா? அறிந்திருந்தோமானால்‌, 
எஜமான்‌ வரும்போது எந்தவித சண்டைகளுமின்றி எஜமானனிடம்‌ அவரது விருப்பத்திற்கு 
ஏற்ப நாம்‌ வேலைசெய்யமுடியும்‌. நம்முடைய கிருபையையும்‌, அழைப்பையும்‌ நாம்‌ 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. சரீரத்தில்‌ அநேக அங்கங்கள்‌ உண்டு ஆனால்‌ வேலைகள்‌ 
வித்தியாசமானவைகள்‌. நானே எல்லாவற்றையும்‌ செய்வேன்‌ என்று நாம்‌ எண்ணுதல்‌ 
கூடாது. 


இப்போது விருந்தினருக்கு பருப்பு, அப்பளம்‌, சாதம்‌ கொடுத்தாகிவிட்டது. இப்போது 
விருந்தினர்‌ ஊறுகாய்‌ கேட்கிறார்‌. எஜமான்‌ ஊறுகாய்‌ பாட்டிலை எடுத்துவருகின்நார்‌, 
அருகிலே சீனி எடுக்கும்‌ கரண்டி இருக்கிறது அதை உபயோகிக்க முயற்சிக்கிறார்‌. 
ஆனால்‌ அதுவோ, என்னை ஊறுகாய்‌ எடுக்க பயன்படுத்தக்கூடாது, சீனிக்காக மட்டுந்தான்‌ 
பயன்படூத்தவேண்டும்‌ என்று சொன்னால்‌ என்ன ஆகும்‌, அது எஜமானின்‌ உபயோகத்திற்கு 
ஆயத்தமாயிருந்தது, ஆனால்‌, எஜமானின்‌ மனதிற்கு ஏற்றபடியல்ல, தனது விருப்பப்படியே 
பயன்பட ஆயத்தமாயிருந்தது. நாம்‌ எஜமானின்‌ விருப்பத்தையே நிறைவேற்ற 
அழைக்கப்பட்டிருக்கிறோம்‌. பெரிய வீட்டில்‌ பொன்னும்‌ வெள்ளியுமான பாத்திரங்கள்‌ 
உண்டு. நாம்‌ எவ்விடத்தில்‌ பயன்படவும்‌ நாம்‌ ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. நாம்‌ 
குளியலறையில்‌ பயன்படுத்தும்‌ பாத்திரம்‌ நம்மை நோக்கி என்னை மேஜையில்‌ 
வைத்தால்தான்‌ நான்‌ வேலை செய்வேன்‌ என்று சொன்னால்‌ என்ன நடக்கும்‌. எஜமான்‌ 
நம்மை எந்த இடத்தில்‌ வைத்து எந்த வேலையைச்‌ செய்ய பயன்படூத்துகிறாரோ அந்த 
வேலையைச்‌ செய்ய நாம்‌ ஆயத்தமா? சில வேளைகளில்‌ கனவினமான வேலைக்கு 
எஜமான்‌ நம்மை பிரயோகித்தால்‌ நாம்‌ அதற்கும்‌ ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. எஜமான்‌ 
என்னை கனவீனத்திற்குரிய இடத்தில்‌ வைத்தாலும்கூட அவருடைய சித்தத்தின்படி 
அவருக்கு பிரயோஜனமான பாத்திரமாக நாம்‌ இருக்கவேண்டும்‌. 


தேவன்‌ நம்முடைய எஜமான்‌ மாத்திரமல்ல அவர்‌ நம்முடைய 
பிதாவுமாயிருக்கின்றார்‌. எல்லா இடங்களிலும்‌ தேவனது சபை பரந்திருக்கிறது. வியட்னாம்‌, 
கம்போடியா, ஈரான்‌, ஆப்கானிஸ்தான்‌ போன்ற கிறிஸ்தவர்கள்‌ உபத்திரவங்கள்‌ 
அனுபவிக்கின்ற இடங்களிலும்‌ தேவ சபை காணப்படுகின்றது. நாம்‌ தேவனது 
வீட்டாராயிருந்தால்‌ தேவனது வீட்டு வேலைகளையும்‌ செய்யவேண்டும்‌. மார்ச்‌ மாதத்தின்‌ 
ஆரம்பத்தில்‌ இந்தோனேஸியா தேசத்திற்குச்‌ சென்றிருந்தேன்‌. அங்கு நடைபெற்ற 
கருத்தரங்கில்‌, சீனாவைச்‌ சேர்ந்தவர்‌ 35000 பேர்‌ தினமும்‌ தேவனது சபையில்‌ 
இணைகிறார்கள்‌ என்றும்‌, ஆப்பிரிக்காவைச்‌ சேர்ந்தவர்‌ 25000 பேர்‌ இணைகிறார்கள்‌ 
என்றும்‌ சொல்லத்‌ தொடங்கினார்கள்‌. ஒவ்வொரு நாளும்‌ இந்தியாவில்‌ 80000 பிள்ளைகள்‌ 
பிறக்கின்றனர்‌ அதில்‌ 35000பேர்‌ மரித்துப்போகின்றார்கள்‌. ஆனால்‌, இந்தியாவைக்‌ 
காட்டிலும்‌ தேவனது வீட்டில்‌ அதிகமாக ஒரு நாளில்‌ ஒரு லட்சம்‌ மக்கள்‌ புதிதாக 


Uthasatham Message 4 May 2006 


பிறக்கின்றனர்‌. நம்முடைய குடும்பம்‌ பெருகிக்கொண்டேயிருக்கின்றது. எனவே நாம்‌ 
எல்லாரும்‌ ஆவிக்குரிய பிள்ளைகளை வளர்க்கிறவர்ளாக மாறவேண்டும்‌. நம்முடைய 
வீட்டில்‌ ஆவிக்குரிய பிள்ளைகளை பெருக்கவேண்டிய அவசியம்‌ உண்டு. பிள்ளைகளை 
பெற்றெடுப்பது மட்டுமல்ல அவர்களை வளர்க்கவேண்டிய பொறுப்பும்‌ நமக்கு உண்டு. 
தேவன்‌ என்னை கனவீனத்திற்குரிய பாத்திரமாக மாற்றிவிட்டாரே என்று எண்ணாமல்‌. 
நமக்குள்ளே தாலந்துகள்‌ இருந்தாலும்‌ இல்லாவிட்டாலும்‌, தேவனுக்கென்று 
உண்மையுள்ளவர்களாக நாம்‌ வாழ்ந்தால்‌, தேவன்‌ நம்மை உயர்த்துவதில்‌ 
தடையேதுமிருக்காது. இப்போது நாம்‌ பயன்படூத்தப்படுவதைக்‌ காட்டிலும்‌ தேவன்‌ நம்மை 
அதிகமதிகம்‌ பயன்படுத்த முடியும்‌. எந்த வேலையை செய்ய தேவன்‌ நம்மை 
அழைத்தாரோ அந்த வேலையில்‌ நாம்‌ முறுமுறுக்காமல்‌ உண்மையோடிருந்தால்‌ தேவன்‌ 
நம்முடைய அர்ப்பணிப்பையும்‌ விசுவாசத்தையும்‌ கண்டு நம்மை உயர்த்த போதுமானவர்‌. 
இன்று நம்மை யாரும்‌ அறியாமல்‌ இருக்கலாம்‌, ஆனால்‌ நாம்‌ எஜமானுக்கு 
பிரயோஜனமான பாத்திரமாக மாறவேண்டும்‌ என்ற எண்ணமிருந்தால்‌ தேவன்‌ நம்மை 
உயர்த்துவார்‌. 


கனமுள்ளவனாய்‌ மாறிய பிலிப்பு 


அந்நாட்களிலே, சீஷர்கள்‌ பெருகினபோது, கிரேக்கரானவர்கள்‌, தங்கள்‌ விதவைகள்‌ 
அன்றாட விசாரனையில்‌ திட்டமாய்‌ விசாரிக்கப்படவில்லையென்று, எபிரெயருக்கு 
விரோதமாய்‌ முறுமுறுத்தார்கள்‌.. அப்பொழுது பன்னிருவரும்‌ சீஷர்‌ கூட்டத்தை 
வரவழைத்து: நாங்கள்‌ தேவவசனத்தைப்‌ போதியாமல்‌, பந்திவிசாரணைசெய்வது 
தகுதியல்ல. ஆதலால்‌ சகோதரரே, பரிசுத்தஆவியும்‌ ஞானமும்‌ நிறைந்து, நற்சாட்சி 
பெற்றிருக்கிற ஏழுபேரை உங்களில்‌ தெரிந்துகொள்ளுங்கள்‌. அவர்களை இந்த 
வேலைக்காக ஏற்படுத்துவோம்‌. நாங்களோ ஜெபம்பண்ணுவதிலும்‌ தேவவசனத்தைப்‌ 
போதிக்கிற ஊழியத்திலும்‌ இடைவிடாமல்‌ தரித்திருப்போம்‌ என்றார்கள்‌. அப்போஸ்தலர்‌ 
6: 1-4 


ஆதித்‌ திருச்சபையிலே பந்தி விசாரிப்பிலே பிரச்சனைகள்‌ உண்டானபோது, 
அப்போஸ்தலர்களின்‌ கவனம்‌ சிதறத்‌ தொடங்கியது. அப்போஸ்தலர்கள்‌ பந்தி 
பரிமாறுவதற்கு மட்டுமே பிலிப்பை பயன்படுத்தினார்கள்‌. பிலிப்பு ஒருபோதும்‌ அதை 
தவறாக எண்ணவில்லை. என்றாலும்‌, பிலிப்பு சமாரியா பட்டணத்திற்குச்‌ சென்று 
சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கித்தான்‌. பந்தி விசாரணையில்‌ அவன்‌ 
உண்மையோடிருந்தபடியினால்‌ சபை சிதறடிக்கப்பட்டபோது, சமாரியா பட்டணத்தை 
சுவிசேஷத்தினால்‌ நிரப்பினான்‌. நாம்‌ நம்முடைய அர்ப்பணிப்பில்‌ நிலைத்திருந்தால்‌ தேவன்‌ 
தம்முடைய திட்டத்திற்கு நம்மை பயன்படுத்துவார்‌. நாம்‌ எப்போதும்‌ கனவீனமான 
பாத்திரமாயிருப்பதில்லை. பிலிப்புவின்‌ மூலம்‌ அநேகர்‌ தேவனண்டை சேர்ந்தனர்‌. இந்த 
செய்தி பேதுருவினிடத்திலும்‌ மற்ற அப்போஸ்தலர்களிடத்திலும்‌ வந்தபோது, பிலிப்பு 
இதைக்குறித்து பெருமையடையவில்லை. பிலிப்புவை தேவன்‌ வனாந்தரத்திற்கு 
அனுப்பினார்‌. அங்கே மந்திரி இரதத்தில்‌ சென்றுகொண்டிருந்தான்‌. மந்திரி அவனை 
நோக்கி நான்‌ ஞானஸ்நானம்‌ எடூக்க முடியுமா? என்று கேட்டபோது அவனுக்கும்‌ 
ஞானஸ்நானம்‌ கொடுத்தான்‌. பந்தி பரிமாறுவதில்‌ உண்மையுள்ளவனாய்‌ அவன்‌ 
இருந்தபடியினால்‌ அவனைக்கொண்டூ தேவன்‌ மந்திரிக்கும்‌ ஞானஸ்நானம்‌ கொடுத்தார்‌. 


குறைவில்‌ கொடுத்த பர்னபா 
பர்னபா பணக்கார குடூம்பத்தைச்‌ சேர்ந்தவனாயிருந்தான்‌. சபையில்‌ ஆகாரத்திற்கு 


குறைவு உண்டானபோது அவன்‌ தன்னுடைய நிலத்தை விற்று அப்போஸ்தலருக்கு 
கொடுத்தான்‌. தேவனுடைய வீட்டை தன்னுடைய வீடாக அவன்‌ பார்த்தபடியினாலேயே 


Uthasatham Message 5 May 2006 


அப்படிச்செய்தான்‌. நம்முடைய சபையில்‌ குறைச்சல்‌ உண்டானால்‌ அது நம்முடைய 
குறைச்சல்‌. பர்னபாவிடம்‌ உன்னுடைய நிலத்தை விற்று தா என்று யாரும்‌ கேட்கவில்லை. 
அவன்‌ தானாகவே அதைச்‌ செய்தான்‌. பவுல்‌ புதிதாக சபையில்‌ வந்தபோது புதிதாக ஒரு 
குழந்தை தேவனது வீட்டில்‌ பிறந்தபோது, யாரும்‌ ஆயத்தமாயிராமல்‌, பவுலை 
ஏற்றுக்கொள்ள சபையினர்‌ பயப்பட்டபோது சதாரண விசுவாசியான பர்னபா அவனை 
ஏற்றுக்கொண்டான்‌. தேவனுடைய வீட்டில்‌ பிறக்கின்ற புதிய குழந்தைகளை வளர்க்க நாம்‌ 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. தன்னுடைய தரிசனத்திற்கு ஏற்ற மனிதனையே தேவன்‌ 
தேடூகின்றார்‌. அந்தியோகியாவில்‌ சிலர்‌ இயேசுவை ஏற்றுக்கொண்டது அப்போஸ்தலருக்கு 
தெரியவந்தபோது, அவர்கள்‌ பர்னபாவை அழைத்து அனுப்பினார்கள்‌. சாதாரண 
விசுவாசியான பர்னபா இப்போது உடன்‌ ஊழியனாக மாறிவிட்டான்‌. அவன்‌ அங்கே 
சென்றபோது இன்னும்‌ அநேகர்‌ தேவனண்டை வந்தனர்‌. நாம்‌ பிள்ளைகளை பராமரிக்கும்‌ 
மனதுடையவர்களாயிருந்தால்‌ தேவன்‌ நம்மை தேசங்களுக்கு பயன்படுத்துவார்‌. 


அந்தியோகியா பட்டணத்திலுள்ள சபையிலே பானபாவும்‌, நீகர்‌ என்னப்பட்ட சிமியோனும்‌, 
சிரனே ஊரானாகிய லுகியும்‌, காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனேகூட 
வளர்க்கப்பட்ட மனாயீனும்‌, சவுலும்‌, தீாகதரிசிகளாயும்‌ போதகர்களாயும்‌ இருந்தார்கள்‌. 
அப்போஸ்தலர்‌ 13:1 


சாதாரண விசுவாயிருந்த பர்னபா இங்கே சபையின்‌ முதல்‌ தீர்க்கதரிசியாக மாறிவிட்டான்‌. 
தன்னுடைய நிலத்தை விற்ற தேவனுடைய சபையை போஷிக்கிறவனாயிருந்தான்‌. 
தேவனுடைய வீட்டில்‌ அவன்‌ உண்மையும்‌ உத்தமுமாயிருந்தபடியினால்‌ தீர்க்கதரிசியாக 
அவன்‌ உயர்த்தப்பட்டதோடு, 1கொரி 9 ம்‌ அதிகாரத்தில்‌ அவன்‌ அப்போஸ்தலனாகவும்‌ 
உயர்த்தப்பட்டதை நாம்‌ காண்கிறோம்‌. 


வேலையைக்‌ கெடுக்கும்‌ வீண்பேச்சுக்கள்‌ 


நீ வெட்கபடாத ஊழியக்காரனாயும்‌ சத்திய வசனத்தை நிதானமாய்ப்‌ பகுத்துப்‌ 
போதிக்கிறவனாயும்‌ உன்னைத்‌ தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி 
ஜாக்கிரதையாயிரு. சாகேடான வீண்பேச்சுகளுக்கு விலகியிரு. அவைகளால்‌ 
(கள்ளப்போதகர்களான) அவர்கள்‌ அதிக அவபக்தியுள்ளவர்களாவார்கள்‌. அவர்களுடைய 
வார்த்தை அறிபிளவையைப்போலப்‌ படரும்‌. இமெநேயும்‌ பிலேத்தும்‌ அப்படிப்பட்டவர்கள்‌. 
2தீமோத்தேயு 2:15-17 


தேவன்‌ ஏற்றுக்கொள்ளும்படியான வேலையை நாம்‌ செய்யவேண்டியது அதிக 
அவசியம்‌. தேவனுக்கு ஏற்ற பாத்திரமாக நாம்‌ இருக்கவேண்டுமென்றால்‌, சீர்கேடான 
வீண்பேச்சுக்களுக்கு விலகியிருக்கவேண்டும்‌. வீண்பேச்சுக்கள்‌ நம்மைக்‌ கெடுத்துவிடும்‌. 
அவைகள்‌ புற்றுநோயைப்போல படரும்‌. நம்முடைய மனதை கெட்டுப்போகப்பண்ணுகிற, 
அன்பை குளிரப்பண்ணுகிற பேச்சுக்களிலிருந்து நாம்‌ விலகியிருக்கவேண்டும்‌. சிலரோடு 
அரை மணி நேரம்‌ பேசியபின்பு, யார்‌ மேலாவது நாம்‌ வைத்திருக்கும்‌ அன்பு 
குறைந்துபோனால்‌ நம்மிடம்‌ பேசிய அந்த நபரைக்குறித்து நாம்‌ கவனமாயிருக்கவேண்டும்‌. 
சிலர்‌ பத்து நிமிடம்‌ மாத்திரமே பேசுவார்கள்‌ ஆனால்‌, நம்முடைய சமாதானம்‌ போய்விடும்‌. 
நம்முடைய அர்ப்பணிப்பை, அன்பை அவர்கள்‌ குளிரப்பண்ணிவிடூவார்கள்‌. ஒரு மனிதன்‌ 
புற்றுநோயைப்போல மற்றவர்களைக்‌ கெடுத்துக்கொண்டிருந்தால்‌, அந்த மனிதனுடைய 
பெயரைக்‌ குறிப்பிட்டு கடிந்துகொள்வது தவறல்ல. ஏனெனில்‌ பவுல்‌ அப்படிச்‌ 
செய்திருக்கிறாரே. 


இமெநேயும்‌, பிலேத்துவும்‌ பவுல்‌ பிரசங்கிக்கும்போது அவனது உபதேசத்திற்கு 


விரோதமாக தவறான காரியங்களைச்‌ சொல்லுகிறவர்கள்‌. இயேசு வருகிறார்‌, எக்காளம்‌ 
ஊதப்படும்‌, நாம்‌ ஆகாயத்தில்‌ அவரோடு எடூத்துக்கொள்ளப்படுவோம்‌, மரித்தவர்கள்‌ 


Uthasatham Message 6 May 2006 


உயிரோடூ எழுந்திருப்பார்கள்‌ என்று பவுல்‌ பிரசங்கிக்கும்போது. இவர்களோ, இதெல்லாம்‌ 
நடப்பதில்லை என்று சொல்பவர்கள்‌. இவர்களே புற்றுநோயைப்‌ போன்றவர்கள்‌. நம்முடைய 
சரீரத்தில்‌ இரண்டு வகையான உயிரணுக்கள்‌ உள்ளன. சிகப்பு உயிரணுக்களில்‌ ஜீவன்‌ 
இருக்கிறது. வெள்ளை உயிரணுக்களில்‌ வெளியின்‌ கிருமிகளை தடுக்கும்‌ சக்தி உண்டு. 
இரத்த புற்றுநோய்‌ வரும்போது, அவைகள்‌ சிகப்பு இரத்த அணுக்களை கதின்றுவிடுகின்றன 
அதாவது ஜீவனை தின்றுவிடுகின்றன. அசுத்தமான வீண்‌ வார்த்தைகளும்‌ இப்படிப்பட்ட 
புற்றுநோயைப்‌ போன்றவைகளே. அவைகள்‌ எஜமானுக்கு பிரயோஜனமான பாத்திரமாக 
நாம்‌ மாறமுடியாதபடி நம்மை தடூத்துவிடுகின்றன. மற்றவர்களிடத்தில்‌ அன்பு கூறுவதை 
தடூத்து நிறுத்துகிறவர்கள்‌ புற்றுநோயைப்‌ போன்றவர்கள்‌. 


இந்த நல்மனச்சாட்சியைச்‌ சிலர்‌ தள்ளிவிட்டு, விசுவாசமாகிய கப்பலைச்‌ 
சேதப்படுத்தினார்கள்‌. இமெனேயும்‌ அலெக்சந்தரும்‌ அப்படிப்பட்டவர்கள்‌. அவர்கள்‌ 
தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களைச்‌ சாத்தானிடத்தில்‌ ஒப்புக்கொடுத்தேன்‌. 
1தீமோத்தேயு1:19,20 


இமெனே விசுவாச கப்பலை சேதப்படுத்துகிறவனாகக்‌ காணப்பட்டான்‌. அவனிடத்தில்‌ 
அரைமணி நேரம்‌ பேசினால்‌ நம்முடைய விசுவாசம்‌ தடூமாறத்‌ தொடங்கிவிடும்‌. 
அப்படிப்பட்டவர்களை பவுல்‌ சாத்தானிடத்தில்‌ ஒப்புக்கொடுக்கிறார்‌. 


அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவின்‌ நாளிலே 
இரட்சிக்கப்படும்படி, மாம்சத்தின்‌ அழிவுக்காக, நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ நாமத்தினாலே அவனைச்‌ சாத்தானுக்கு ஒப்புக்கொடுக்கவேண்டுமென்று 
தீர்ப்புச்செய்கிறேன்‌. 1 கொரிந்தியர்‌ 5:5 


விபச்சார பாவத்தில்‌ காணப்படுகிறவனை தகப்பனுடைய மனைவியினிடத்தில்‌ பிரவேசிக்க 
துணிபவனை சாத்தானுக்கு ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌ என்று பவுல்‌ கூறுகின்றார்‌. 
இமெனேஸ்‌ விபச்சாராம்‌ செய்யவில்லை, அருவருப்பான கிரியை ஏதும்‌ செய்யவில்லை 
என்றாலும்‌ வீண்‌ வார்த்தைகளைப்‌ பேசிக்கொண்டு திரிந்தபடியினால்‌ பவுல்‌ இப்படி 
தீர்ப்புச்செய்து எழுதுகிறார்‌. 


எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாக மாறவே தேவன்‌ நம்மை 
அழைத்திருக்கிறார்‌. பரிசுத்தவான்‌௧ளின ஐக்கியத்தில்‌ இணைக்கப்பட்டிருக்கின்ற நாம்‌ 
எஜமானுக்கு ஏற்ற பாத்திரமாகக்‌ காணப்படவேண்டும்‌. தேவனுடைய சபையை 
நம்முடையதாகப்‌ பாவித்து, சபையில்‌ புதிதாக பிறக்கும்‌ ஆவிக்குரிய குழந்தைகளை 
வளர்க்கவேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்‌ ஒவ்வொருவருக்கும்‌ உண்டு. 
வேலையிலிருந்து நாம்‌ விலகிவிடாமல்‌, எஜமானுக்கு பிரயோஜனமான பாத்திரமாக 
மாறவிடாமல்‌ நம்மைத்‌ தடுக்கின்ற வீண்பேச்சுக்களுக்குச்‌ செவிகொடாமல்‌ நாம்‌ 
கவனமாயிருந்தால்‌ அவருக்கு உபயோகமான பாத்திரமாக மாத்திரமல்ல, அவரால்‌ 
உயர்த்தப்படும்‌ பாத்திரமாகவும்‌ நாம்‌ மாறமுடியும்‌. 


Uthasatham Message 1 May 2006 


